﻿170. "அல்லாஹ்  அருளியதைப் பின்பற்றுங்கள்" என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால், "இல்லை; எங்கள் முன்னோர்களை எ(ந்த மார்க்கத்)தில் நாங்கள் கண்டோமோ அதையே பின்பற்றுவோம்" என்று கூறுகிறார்கள். அவர்களின் முன்னோர்கள் எதையும் விளங்காமலும், நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா?
171. (ஏக இறைவனை) மறுத்துவிட்டவர்களின் நிலையானது, சப்தமிட்டு அழைக்கப்படுகின்ற (ஆடு, மாடு போன்ற)வற்றின் நிலைக்கு ஒத்திருக்கிறது. அவை வெறும் அழைப்போசையையும் கூப்பாட்டையும் தவிர (கருத்து) எதையும் கேட்(டு விளங்)கா. இவர்கள் செவிடர்கள்; ஊமையர்கள்; குருடர்கள். எனவே, அவர்கள் விளங்கமாட்டார்கள்.
-------------------------------------------
இந்த வசனங்களில் அல்லாஹ் , தனக்கு இணை கற்பிக்கின்ற இறைமறுப்பாளர்களைப் பற்றிக் குறிப்பிடுகின்றான்.
அவர்களிடம், "அல்லாஹ்  தன்னுடைய தூதருக்கு அருளியதைப் பின்பற்றுங்கள்; நீங்கள் இருந்துவருகிற தவறான வழியையும் அறியாமையையும் கைவிடுங்கள்" என்று கூறப்பட்டால், "இல்லை; எங்கள் முன்னோர்களை எ(ந்த மார்க்கத்)தில் நாங்கள் கண்டோமோ அதையே பின்பற்றுவோம்" என்று பதிலளிக்கிறார்கள்.
அதாவது எங்கள் முன்னோர் கடைப்பிடித்துவந்த சிலை வழிபாட்டில்தான் நாங்கள் நிலைத்திருப்போம்" என்று கூறுகின்றனர்.
இத்தகையோருக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் அல்லாஹ்  கூறுகின்றான்: அவர்களின் முன்னோர் எதையும் விளங்காமலும் நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா? அதாவது அவர்கள் யாரைப் பின்பற்றுவதாகவும், யாருடைய அடிச்சுவட்டைப் பின்தொடர்வதாகவும் கூறுகிறார்கயோ அவர்களுக்கு அறிவு ஞானமும் இல்லை; நேர்வழியும் இல்லை. அப்படியிருக்க அவர்களை எப்படிப் பின்பற்றுவார்களாம்?
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: இந்த வசனம் யூதர்களில் ஒரு குழுவினர் தொடர்பாக அருளப்பெற்றது. அவர்களை அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் இஸ்லாத்தில் இணையுமாறு அழைத்தார்கள். அதற்கு அவர்கள், "இல்லை; எங்கள் முன்னோரை எந்த வழியில் நாங்கள் கண்டோமோ அதையே பின்பற்றுவோம்" என்று பதிலளித்தனர். அப்போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ்  அருளினான்.

குரலொலி கேட்டும் அறிவொளி பெறா கால்நடைகள் 
------------------------------------------
அடுத்து "மறுமையை நம்பிக்கை கொள்ளாதோருக்குக் கெட்ட உவமைதான் உண்டு" (16:60) என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ்  கூறியிருப்பதைப் போன்று, இங்கு இரண்டாவது வசனத்தில் (171), இறைமறுப்பாளர்களுக்கு ஓர் உவமையைக் குறிப்பிட்டுள்ளான்.
அறியாமையிலும் தவறான வழியிலும் உழன்றுவரும் இறைமறுப்பாளர்கள், மேய்ந்து திரியும் கால்நடைகளைப் போன்றவர்கள். அவற்றுக்குச் சொல்லப்படும் எதையும் அவை விளங்குவதில்லை. மாறாக, அவற்றை மேய்க்கும் இடையன் அவற்றைக் கூவி அழைத்தால் அது மட்டுமே அவற்றின் காதுகளில் விழும்.
அதாவது அவற்றை அவை போய்ச்சேர வேண்டிய இடத்திற்கு அழைத்தால், இடையன் கூறும் வார்த்தைகளை அவை விளங்குவதோ புரிந்துகொள்வதோ இல்லை. மாறாக, அவனது சப்தத்தை மட்டுமே கேட்கின்றன.
இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் இவ்வாறே விளக்கமளித்ததாக ஓர் அறிவிப்பில் காணப்படுகிறது.
வேறுசிலர் கூறியதாவது: இந்த வசனமானது, எதையும் பார்க்கவோ, செவியுறவோ, விளங்கவோ முடியாத சிலைகளை அழைத்துப் பிரார்த்தனை புரிவோருக்குக் கூறப்பட்ட உவமையாகும். இந்த விளக்கத்தையே இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள்.
ஆனால், இவற்றில் முதலாவது கருத்தே ஏற்புக்குரியது. ஏனெனில், கற்சிலை எதையும் பார்க்காது; எதையும் செவியுறாது; எதையும் விளங்காது. அதற்குப் பற்றிப் பிடிக்கும் ஆற்றலும் இல்லை. உயிரும் கிடையாது. (ஆனால், மேற்கண்ட வசனத்தில், "அழைப்போசையையும் கூப்பாட்டையும் செவியுறும்" என்று சொல்லப்பட்டுள்ளது.)
அடுத்து "இவர்கள் செவிடர்கள்; ஊமையர்கள்; குருடர்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது இவர்கள் சத்தியத்தைச் செவியேற்க (விரும்பாத செவிடர்கள்; சத்தியத்தைப் பேச (விரும்பாத ஊமையர்கள்; சத்தியத்தின் வழிகளையும் அதன் வழிமுறைகளையும் பார்க்க (விரும்பாத குருடர்கள்.
அடுத்து "அவர்கள் விளங்கமாட்டார்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது அவர்கள் எதையும் விளங்கவோ, புரிந்துகொள்ளவோமாட்டார்கள்.
இதையே வேறொரு வசனத்தில், "நம் வசனங்களைப் பொய்யெனக் கருதியோர் இருள்களில் (சிக்கி) உள்ள செவிடர்களும் ஊமைகளும் ஆவர். அல்லாஹ் , தான் நாடுபவரைத் தவறான வழியில் விட்டுவிடுகின்றான்; தான் நாடுபவரை நேர்வழியில் நடத்துகின்றான்" (6:39) என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
